க.வீரகத்தியின் 
சிவதி புராணம் 


இலங்கை 
28-3-1985 


சிவதி புராணம் 

என்னும் 
சக்தி புராணம் 


க . வீரகத்தி 


கிடைக்குமிடம் : 
திருநெல்வேலி , தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் 
79 , பிரகாசம் சாலை ( பிராட்வே ) , சென்னை -108 . 


1985 


வீரகத்தி ( 1922 ) 


முதற் பதிப்பு : மார்ச்சு 1985 


SIVATHI PURANAM 


அப்பர் அச்சகம் , சென்னை -108 . 


சிவ சிவ 


ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி 
முத்துக்குமாரசுவாமித் தம்பிரான் சுவாமிகள் 
அவர்கள் 
அதிபர் ஸ்ரீ காசிமடம் திருப்பனந்தாள் 


ஆசியுரை 


பண்டிதர் திரு . க . வீரகத்தி அவர்கள் இயற்றியுள்ள 
சிவதி புராணம் சிறந்த பக்தி உணர்வுடன் அமைந்துள்ளது . 

அன்னையின் அருள் நலம் வேட்கும் ஓர் ஆன்மாவின் குரல் 
என்று இச் சிறு நூலை வர்ணிக்கலாம் . 

சக்தியைச் சிவை என்று சொல்வதுண்டு : சிவா என்ற 
நீட்ட லொலியே சக்தியை அழைப்பதாகும் என்று பண்டிதர்கள் 
பகர்வர் . இக் கவிஞர் சிவதி எனறு அன்னையை அழைக் 
கிறார் . அதையும் நாம் மகிழ்ந்து வரவேற்போம் . 

பழைய மரபுகளும் , புதுமைச் சொற்களும் சங்கமிக்கும் 
இப் பக்தி நூல் நன்கு அமைந்துள்ளது . 

பண்டிதர் திரு . வீரகத்தி அவர்கள் இத்தகு இறைநலப் 
பணிகள் பல மேலும் மேலும் செய்ய வேண்டுமெனவும் , 
இவருக்கு எல்லா நலங்களும் வளங்களும் சித்திக்க வேண்டு 
மெனவும் செந்திநகர் மேய கந்தன் திருவருளைச் சிந்தித்து 
வாழ்த்துகிறோம் . 

சுபம் . 


சிவ சிவ 


முருகா 


திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் , 
செனனை 


முன்னுரை 


உருகிய தங்கத்தில் பொருததின மணி ஒன்றிவிடும் . 
அதுபோல் உருகிய உள்ளத்தில் இறைவன் ஒன்றி விடுவான் . 

நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக 
என்றும் 


" உருகும் அடியவர் இருவினை 

இருள் பொருள் உதய தினகர 
என்றும் அருணகிரிநாதர் உபதேசிக்கின்றார் . ஆதலால் நமது 
உள்ளத்தை உருக வைத்து நாம் இறைவனுடன் ஒன்றுதல் 
வேண்டும் . 


நல்ல பக்திப் பாடலால் நமது உள்ளம் உருகும் . 


எனது அன்பரும் , செந்தழிழ்ப் புலமையும் உடைய 
பண்டிதர் க . வீரகத்தி அவர்கள் சிறந்த சக்தி உபாசகர் . இவ 
ருடைய பக்தி வெள்ளத்தில் மிதந்து வந்த நூல் சிவதி புராணம் . 

இந்தத் துதி நூல் ஒவ்வொரு சொல்லும் உயிரோட்ட 
முள்ளதாகத் திகழ்கின்றது . படிப்பவருக்கு பக்திப் பரவசம் 


Vil 


உண்டாகிறது . நமது நாடி நரம்புகளை மீட்டி விடுகின்றது . 
திரட்டுப் பால் போல் அளவில் சிறியதாய் , மகிமையில் பெரிய 
தாய் விளங்குகின்றது . இதன் ஆசிரியர் பக்தியாகிய தங்கக் 
கம்பியில் தத்தும் முத்துக்களைக் கோதது அம்பிகைக்குச் சூட்டி 
யிருக்கிறார் . அன்பர்கள் இதனை ஓதிப் பயன் பெறுவார்கள் .. 


சிவதி புராணமெனும் செந்தமிழ் நூலை 
பவதி பகவதிக்குப் பாங்காய் - யுவதியருள் 
மேவுபுகழ் பண்டித வீரகத்தி தந்தனனால் 
மூவுலகும் ஏத்தும் முதிர்ந்து . 


Dr. V. A. DEVASENAPATHI 
Director 
Tamil Voiversity 
School of Philosophy, 
Kancheepuram 


AN APPRECIATION 


Puranam is understood as a happy blend of the 
old and the new . It is not a fabrication of the brain 
any more than it is a faithful record of actual histo 
rical events . It may have a nucleus of history 
elaborated beyond the reach of factual, point to point 
verification, by poetic and artistic embroidery. When . 
we read our Puranas , we feel that some truths are 
conveyed in and through the ornamental details 
supplied by the poet s imagination . 


In Pandithar Veeragathy s Sivati Puranam , short 
in compass but comprehensive in its sweep , we have 
an inspiring testimony of his dedication to the worship 
of God s Grace , Personified as Sivati, a novel name 
for the ancient originals , Siva or Sivai. The poet 
intends it to be a combination of Siva and Sakti . 
Sivati is his coinage. 


Sivati Puranam is a record of Pandithar Veera . 
gathy s personal, mystic experiences. To him Sivatt 


vill 


is a living Reality - not a philosophical abstraction . As 
he contemplates Her . he finds the multitude of conflic 
ting selves within himselves, fused to a harmony , 
rising above all tumult . In one mood , he sees Her in 
the blaze of the setting sun , in the streak of light that 
Is the crescent in a sky darkened by nightfall, in the 
twinkling of stars , in the honey - laden flowers , in the 
joy abounding songs . He sees Her wherever there is 
beauty. Even as bis soul throbs with delight, he is 
pulled up by the misery he sees around - in the tears 
of helpless poor folk , wearily walking along and 
sighing heavily . His soul cries out in agony , “ The 
holy ones declare that you are the Divine Energy that 
creates all the worlds and shines through them . 
Would the Fountain of Your Divine Grace dry up if 
You lavish it on all those crushed by the weight of 
their poverty - stricken lives ?" His faith overcomes 
this despair . He beholds the Divine Mother in Her 
beauty , love , compassion and wisdom , ready to grant 
the wishes of Her devotees . Surely , his own wish is 
that Her Grace should enable everyone in this world 
to live as one ought to live The poem ends on a 
joyful note that the hearts of devotees will be filled 
with the peace and bliss that passeth all understan 
ding . 

May Pandithar Veeragathy s offering to the Divine 
Mother evoko Her Grace to bless the world with peace 
and prosperity material and spiritual ! 


அணிந்துரை 


இரா. முத்துக்குமாரசாமி , எம் . ஏ . , பி . லிப் . 
[ நூலகர் , மறைமலையடிகள் நூலகம் , சென்னை -1 . 
ஆட்சியர் , சை , சி , நூற்பதிப்புக் கழகம் , சென்னை -108 . ] 


தாய்த் தெய்வ வழிபாடு மிகமிகப் பழமையானதாகும் . 
அன்னை காட்டத்தான் அத்தனை யாம் அறிகிறோம் . அன்னை 
யில்லையேல் அத்தன் இல்லை . இவற்றின் பொருள் உணர்ந்து 
தான அம்மையப்பன என ஓருருவில் இரு தெய்வங்களையும் 
வழிபட்டு வருகிறோம் . உடலின் இடப் பாகத்தில் இருப்பது 
இதயம் . அஃது இயங்கவில்லையேல் உடலியக்கமே இல்லை . 
அதனால்தான சிவன சக்தியை இடப் பாகத்தில் கொண்டான் 
போலும் . 


சக்தியின் பெருமையைப் பாடவந்த திரு . வீரகத்தி 
அவர்கள் சிவனுக்கு இணையான சத்தியாதலின் ஒரு புதுப் 
பெயரையே படைத்துவிட்டார் . சிவன் : ஆண்பால் . சிவதி : 
பெண்பால் . சிவை என்று முன்னோர் பெயரிட்டிருக்க சிவதி 
என்று புதுப் பெயரைச் சக்திக்குப் படைத்திருக்கிறார் கவிஞர் . 


சிவனுக்கு மணிவாசகரின் சிவபுராணம் உள்ளது . எனவே 
பண்டிதர் சிவதிக்குச் சிவதி புராணம் பாடியுள்ளார் . 

சிவபுராணம் எவ்வாறு சிவனின் பெருமைகளையும் பேராற் 
றல்களையும் எடுத்துக்கூறி அவனை வழிபடுகிறதோ அவ்வாறே 
சிவதியின் பெருமைகளையும் பேராற்றல்களையும் எடுத்துக் கூறு 
கிறது இப் புராணம் . 


X 


அன்னை அழகின் திருவுரு . ஆயிரம் பெயருடையாள் . 
இங்கங்கெனாதபடி எங்கும் எதிலும் நிறைந்திருப்பாள் . இயற் 
கையே அவள் . அவளே இயற்கை . எனவே அன்னை அழகை 
அவளுடைய ஆயிரம் திருநாமங்களில் பலவற்றைக் கூறி 
அவளை வழிபடும் இப்புராணம் சக்தி வழிபாடு செய்வோர்க்கு 
அரிய நூல் . பாடித் துதிப்பதற்கும் படித்து உருகுதற்கும் 
ஏற்ற நூல் . வாழ்க கவிஞரின் பணி . 


இந்த இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த சமய இலக் 
கியப் புதிய படைப்புகளில் இது மிகச் சிறந்ததென அறிஞர்கள் 
போற்றுவது திண்ணம் . 


என்னுரை 


தாவாரம் இல்லை தனக்கொரு வீடில்லை 
ஆராய்வு ஏதுக்கடி சிவதீ- தமிழ் 
ஆராய்வு ஏதுக்கடி சிவதீ ! 


ஆம் , இதயத்திலே அவதியும் . அவலிப்பும் . மதியிலே மந்திப் 
பும் , மறதியும் . உணர்விலே ஒருவித சூனியம் ! இந்த அக 
நோக்காடுகளிலிருந்து சற்று நான் விடுபட விழைந்தனர் 
போலும் . அன்பே உருவான அறிஞர் திரு . முத்துக்குமார 
சுவாமி . எம் . ஏ . எம் . லிப் . அவர்கள் . அன்னை சிவதியின் 
கருணைப் பொழிவில் அவர்கள் வாழ்வும் வளமும் மலரட்டும் ! 


100 வரிகளிலே என் ஆத்மாவை நிழற்பதிவு செய்தது 
சிவதி புராணம் . அதனை , மானுடத்தை நேசிக்கும் தமிழக 
மக்கள் முன் வைக்கிறது சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் . 
வாழவேண்டும் கழகம் வளர வேண்டும் ! 


அகம் பூரித்து ஆசியுரைத்த திருப்பனந்தாள் ஆதீன 
முதல்வர் . வாழ்த்துரை வழங்கிய அருள்திரு . கிருபானந்த 
வாரியார் . ஆங்கிலத்தில் நயப்புரை கண்ட டாக்டர் . தேவ 
சேனாதிபதி அவர்கள் . அணிந்துரை எழுதிய மறைமலையடிகள் 
நூலகர் திரு . முத்துக்குமாரசுவாமி அவர்கள் . நீண்டதோர் 
திறனாய்வு செய்த டாக்டர் கே . லோகநாதன் அவர்கள் - 
இவர்களை - இந்த அநுபூதிச் செல்வர்களை எப்படி நான் மறக்க 
முடியும் ? எழுமையும் தொடரும் என் நன்றி . 


xiil 


சிறு நூலாயினும் சிறப்புற அமைய உழைத்துக்கொண்ட 
அப்பர் அச்சகத் தோழர்களுக்கும் மனங்கனிந்த என் நன்றி 
யுரியது . 


வணக்கம் 


வாணி " 
கரவெட்டி , இலங்கை . 
28-3 - 85 


க . வீரகத்தி 


பாயிரம் 


சர்வ பிரபஞ்சமும் அபிராமி பூத்து விகசிக்கும் தோற்றங் 
கள் பராசக்தியின் சம்பூர்ண பரிணாமம் ! எனக் கண்டு தரிசனம் 
செய்தார்கள் நம்முந்தையோர்கனில் முதிர்ச்சி பெற்ற சிலர் . 
அம் மாபெரும் சக்தியை யானும் மண்டியிட்டு வணங்குகிறேன் . 


அழகாய் , அழியாத நித்தியப் பேரழகாய்- உண்மையாய் , 
மூரண்பாடற்ற சாசுவதமான உண்மையாய் - நன்மையாய் , 
அணுத்தனையும் தீமைக்கலப்பற்ற பெருநன்மையாய் , சர்வத்தி 
லும் வியாபகமாகித் தனியரசு செய்கினறாள அபிராமி . அப் 
பேரரசியின் கருணைக்கு யானும் ஏக்கற்று ஏம்பலிக்கிறேன் . 


இயற்கையின் சௌநதர்ய நர் ததனங்களிலெல்லாம் எழில் 
வீச்சுகளிலெல்லாம் அன்னை சிவதியைத் துல்லியமாகவும் தூல 
மாகவும் கண்டு தரிசனம் செய்கிறேன் ! ஆனந்திக்கிறேன் ! 
பரவசிக்கிறேன் ! பாடவும் பாடுகிறேன. இச சௌந்தர்ய 
தேவதையின் தயவுக்காக என்றும் தலைவணங்கி நிலைதளம்பா 
மல் நிற்கிறேன் . 


சிவதியைச் சிந்திப்பதும் சேர்வதும் , வந்திப்பதும் வாழ்த்து 
வதும் எனக்கு உவப்பானதாகவும் இனிப்பானதாகவும் உள்ளது . 
என் சுயத்துவம் தனது மூலத்தானத்தில் மூலமூர்த்தியாகச் சிவ . 


1. ஏக்கற்று - ஆசையால் தாழ்ந்து , 
2. சேர்வது - இடைவிடாது நினைப்பது .. 


ziv 


தியை எப்போதோ பிரதிட்டை செய்துவிட்டது . இம் மூலதேவ 
தையை , காந்தர்வ தமிழாலே அன்றுபோல் இன்றும் அர்ச்சித்து 
வருகிறேன் . 


என் ஆத்மா சிறியவும் பெரியவும் ஆன பல ஆத்துமாக் 
களை உள்ளடக்கிககொண்ட ஒரு முழுமை . சிலவேளை தீராத 
துயரததில் தீயும் ஓர் ஆததுமா , துன்ப அடித்தளததிற்கு 
கொறுகொறென இழுத்துச் செல்லும் துராததுமாவும் ஓரெல்லை 
யில் எனக்கு உதவியும் விடுகிறது . அபிராமியில் ஆனந்திக்கும் 
நிம்மதிக்கும் ஆத்மாவைத் திடீரெனத் தட்டி எழுப்பி விடும் . 
அப்புறம் யான் ஒரு தனி உலகம் : யாரும் ஆககிரமித்தும் உட் 
பிரவேசிக்க முடியாத தனி உலகம் 


என்னுடன் பின்னிப் பிணைந்துவிட்ட ஏகசக்தி சிவை பரா 
சக்தி , பார்ப்பதி , நாராயணி , நாமகள் , வாணி , விநாயகி . முருகி . 
வள்ளி எனப் பலப்பல மோகனமான நாமங்களால் வழுத்தப்படு 
கிறாள் . யானும் புத்தம் புதிய மற்றொரு மணிப்பெயர் ஒன்றாலும் 
அன்னை பராசகதியை வழுத்துகிறேன் . சிவதி எனக்குச் சரியான 
தாகவும் பிடித்தமானதாகவும் உள்ளது . சிவனும் சிவதியும் ஒரே 
சக்தியின் இருவித தோற்றங்கள் ! 


வேதங்களும் பாடியங்களும் கோடிட்டுக் காட்டும் ஜீவன் 
முத்த நிலையில் நின்று நான் சிவதியைப் பாடவில்லை . அந்தநிலை 
எனக்குப் பரிச்சயமற்றதுங்கூட . அதே வேளையில் எவ்விதத் 
தீட்டு அல்லது தீட்டுகளுடன் கூட்டுச சேர்ந்த ஈனத்தில் 
ஆதமா சஞ்சாரம் செய்துகொண்ட நிலையில் நின்றும் பாட 
வில்லை . " மணி மனம் எனக்கு இல்லவே இல்லை . இல்லா 
திருந்தாலும் மணிசசுவடு என்னை ஆகர்ஷிக்கின்றது 
பாடுகிறேன் ! நான் கலநது பாடுகிறேன் . 


• அசுத்த ஆவி கள் தவிர மனிதவாசிகளான அனைவர் 
களும் சிவதிபுராணப் பிரவா ) கிப்பில் லயித்து விடுவார்கள் ! 
" சூழ்வார் இதய சுகம் " , 


வணக்கம் . 


1-8-1976 


க . வி . 


சிவதி புராணம் 

என்னும் 
சக்தி புராணம் 


காப்பு 


உன்னைப் பிரசவித்த உத்தமியைச் சாம்புநதப் 
பொனனைப் புகழ்நீல வண்ணத்தாள் - தன்னைக் 
கவிதைபபொற் காபபணிந்து கைகூப்பித் தாழ 
அமுதக் கணபதி நீ காப்பு ! 
பிரபஞ்சம் எல்லாமே பினனமறப் பூத்த 
அரவிந்த வாலை அமலை - பரவுஞ்சீர் 
சக்தி புராணம் உயர் சக்தி பெறவீர 
சக்தி விநாயகனே காப்பு ! 


உள்ளச சுருக்கெடுக்கும் உண்மை யொளியாகும் 
தெள்ளத் தெளிநதமிழ்த் தேனருவி - அள்ளி 
நவமா யபிஷேகித் தஞ்சலித்த தூய 
சிவதி புராணம் எனச் செப்பு ! 


நூல் 


புவனங்க ளீன்ற புவனேஸ்வரீ ! தெய்வத் 
தவனத்தை யூட்டும் தயாபரையே ! கௌரீ ! 
அண்டபகி ரண்டமெலாம் ஆட்டும் பரம்பொருளை 
ஆடவைத்துத தில்லையிலே அன்பு செயும் ஆரணங்கே! 


2 


5 கண்கண்ட தெய்வம்எனக் கண்பனிக்கும் அன்பர்களின் 

புண்கொண்ட வாழவு பொடியாக்கும் பொன்னரசீ ! 
பாவததிற் கஞ்சாத பாதகரின் சிந்தையுமே 
நேசிததுக் கொள் ளும நிறைகருணைப் பூங்குழலீ ! 

மங்கள வாழ்வு மலர வைக்கும் மாமுகிலீ ! 
10 தங்க மனமளிக்கும் தண்ணிலவே ! பொற்சிலம்பீ ! 

சிட்டுப்போ லோடி வந்து செய்தி செவிமடுத்து 
முட்டுப்பா டெல்லாம் முழுதகற்றும் மூதாட்டீ ! 
கௌரீ ! எனவொருகால் கலலும் பனிப்பக் 

கருணை பொழிகின்ற கற்பகமே ! பொற்சிலையே ! 
15 அங்கயற் கண்ணீ ! அழகு தமிழ்க் கூடலிலே 

சஙகம் வைததனறு தமிழசெய்த மீனாடசி ! 
கலை நுட்பம் வானுயருங் காஞ்சியிலே ஞானக் 
கதிகாட்டி மோகனிக்கும் கண்ணளினக் காமாட்சி ! 

காசிக்குச செனறுகண் மூடுகின்ற யாருக்கும் 
20 கூசாமல் முததி கொடுக்கும் விசாலாட்சி ! 

பிரபஞ்சம் எல்லாம சமதர்ம ஆணைசெயும் 
பெண்ணான பெண்ணே ! பெருங்கருணைப் பேராறே ! 
பேராத பசசைவண்ணப் பெண்மைப் பெருஞ்சுடரே ! 

கோழை களாய்வீரங குன்றினராய்ப பாவம் 
25 ஏழைகளின வாயிலே மண்போடும் எததர்களை 

எற்றிப் பந்தாடும் எலுமபொடியச் சாடும் 
கொற்றவையே ! காளீமா காளீ ! பராசகதி ! 
எல்லோரும் இன்புற் றிருக்கு நெறி வாராத 

புல்லோர்கள் கண்டறியாப் புண்ணிய பூங் கோகிலமே ! 
30 மோனமெனும் ஞான வரம்பிலுறை முத்தர் அக 

வான விளிம்பிலே வட்டமிடும் சிசசிலியே ! 
மன்னுயிரை நேசிக்கும் மாண்பு நெறிகாட்டும் 


3 


மாற்றுயருங் கல்விதரும் மாநோன் பனுட்டிக்கும் 

ஏற்றமுறும் வெண்டா மரையிதய வாணீ ! 
35 தன்னுயிரை ஏழைகளுக் கர்ப்பணிக்கும் வீரத் 

தியாகத்தை வல்லபத்தைத் தீரததை ஈயும் 
தயாநிதியே சாமுண்டீ ! தற்பரையே ! துர்க்கையே ! 
மனனுயிரைப் பேணும் பொன் மணணாதி யானவற்றை 

ஏமம் உறுகவென எல்லோர்க்கும் ஈகவெனச 
40 சேமம் பெருகவென்ச செய்து வரும் செந்திருவே ! 

கோலம் பலவாய்க் குணம்பல வானாலும் 
மூலத்தில் ஒன்றான முன்னைப் பழம்பொருளே 
நவராத திரியணங்கே ! நற்சிந் தனைச்சிவதீ ! 

அபிராமி உன்றன் அழகு விழிகளிலே 
45 ஆவிகரை வாரை அவையிருததும் அம்பிகையே ! 

கிடைத்தற் கரிய மனிதப் பெரும்பிறவி 
எடுதத பயனாக இன்பப் பணிபுரிந்து 
அப்பாலே நின்னை அனுபவிக்கும் ஆர்வத்தால் 

தப்பாத ஆன்ம விடுதலையாம் அத்துவித 
50 

ஆராத இன்பம் அருளுகின்ற ஆரமிழ்தே ! 
பேராத வாழ்வளிக்கும் பேசும்பொற் சிததிரமே ! 
அநதிப பொழுதில் அகல்வானக கோடியெலாம் 
சிநதை மயக்கேற்றும் சிந்துர ததி னால் மெழுகி 

எண்ணற்ற கற்பனைகள் எல்லையிலாச சிததிரங்கள் 
55 கண்ணைப் பறிக்கும் கலைக்கோலம எல்லாமே 

எழுதி யெழுதி யெழில்சேர்ந்த பேரழகாய் 
இதய வெளியோ டிணை நதசையும் வான்வெளியில் 
செந்தீக் குழம்பிற் சேறாடித் தளதளக்கும் 

அந்திக் கதிரோன் அழகொழுகும மேனியிலே 
60 தெண்ணிலாக் கீற்றினிலே தேனருவி யூற்றினிலே 


4 


65 


70 


மண்ணிலா னந்த மதுவெறிக்கும் பாக்களிலே 
எண்ணற்ற பூக்களிலே ஏகாந்த மூலையிலே 
விண்மீன் சிமிட்டலிலே மின்னற் பளிச்சினிலே 
உன்னைக்கண் டென் ஜீவ ஊற்றுத் திறக்குதம்மா ! 
எங்கெல்லாம் பேரழகின் நர்த்தனங்கள் அங்கெல்லாம் 
எங்கெல்லாம் பேராற்றல் வீச்சுக்கள் அங்கெல்லாம் 
நீயேயென் றானந்த பாஷ்பம் சொரிந்திடுவேன் ! 
அடுத்த கணப்பொழுதில் ஆனந்தம் எங்கோ ...... ? 
கடுத்த முகத்தோடு காலேவா நடை சோரும் 
திக்கற்ற ஏழைகளின் தென்பற்ற கண்ணீரில் 
தீராத வேதனையாந் தீயுமிழும் நெட்டுயிர்பபில் 
அன்னை யுனைக் காணாதென் னாவி யுறைந்திடுமே ! 
புவனமெலாம் பூத்து விகசிக்கும் சக்தியெனும் 
தவமுடையார் வாசகங்கள் தப்புவதோ ? நற்சிவதீ 
பாரப் பழுவான வாழ்க்கையினர்க் குன்னருளை 
வாரி வழங்கிடிலுன் வான்கருணை வற்றிடுமோ ? 
அபிராமி போற்றி ! அரனவளே போற்றி ! 
நவசிந் தனைப்புலமை நல்கிடுவாய் போற்றி ! 
அரியா சனத்தில் அரசனோ டென்னைச 
சரியா சனம்வைக்கும் சாம்பவீ போற்றி ! 
காரண காரியத்தின் கட்டறுத்து மேலான 
பூரண மெய்ஞ்ஞான போதம் புகட்டுகின்ற 
நாரா யணீபோற்றி ! நாமகளே போற்றி ! 
இதயக் கமலத்துள் இன்ப நடம்புரியும் 
இமயச் சீவமகளே எந்தாயே போற்றி ! 
வையத்தில் வாழ்வாங்கு வாழுதற்கு மானுடனை 
ஐயப்பா டின்றியாட் கொண்டருளும் வண்ணம் 
தெள்ளி யெடுத்திட்ட தெய்வீக மெய்ஞ்ஞான 


75 


80 


85 


5 


5 


வெள்ளிப் பனிமலையின் வேதாந்தத் துச்சியிலே 
90 

ஆதார மாக அனைத்துக்கும் சக்தி தரும் 
கேதார கௌரீ ! உன் பாதார விந்தங்கள் 
வாழ்க ! நிதம் வாழ்க ! வளரொளியாய் வாழ்க ! 
வாழ்க பலவாண்டு ! வாழ்க பலவூழி ! 

அழகுத் திருக்கோலம் அன்பு அருட்சீலம் 
95 

பழகும் அருட்பார்வை பால் பொசியும் மேற்போர்வை 
வேண்டுவோர் வேண்டுவன ஈயும் பெருங்கருணை 
தூண்டுவார் உள்ளத்தே தோன்றும் ஒளிப்பிழம்பு 
வாழ்க எனவாழ்த்தும் வல்லாளர் எல்லோரும் 

ஆழ்வர் அருட்சிவதி ஆனந்த வெள்ளத்தே 
100 சூழ்வர் இதய சுகம் ! 


சிவதி புராணம் 


ஒரு திறனுய்வு 


பெருங்கவிதைகள் அனைத்துமே நாம் வணங்கும் ஐம்பெரும் 
பொருள யாதாவது ஒரு வகையில் மனதை ஆட்கொண்டு அவனது 
அறிவாய் நிற்க அதன்வழி சொற்களாய்ச் சொன்மாலைகளாய் உணர் 
வின் புது அலைகள் புறமாகின்றவையே . எல்லாவற்றையும் தனது 
பஞ்சகிருத்தியங்களால் நடத்திச்செல்லும் அப்பெரும் பொருள் அக் 
கவிஞனது உள்ளத்திலே அம்மையாய் . அப்பனாய் , 

அப்பனாய் , அம்மை 
யப்பனாய் , குமரனாய் , விமலனாய் , மாலாய் , மணிவண்ணனாய் 
இன்னும் எழில் சிந்தும் அனைத்து இறைவடிவுகளாய் அமர்ந்து 
நின்று ஆடசி செய்து புத்தழகோடு புதுமையோடு அளவிட முடியாத 
ஓர் ஆழத்தோடு தனது திறத்தினைக் கவிதை எனும் உருவிலே 
காட்டிக்கொள்கிறது பிறரையும் காணவைககிறது . தனக்கே புல 
னாகாத ஓர் புததுணர்வோடு புதியபொலிவோடு , நுண்ணுணர் 
வோடு அக்கவிஞன் தனது அறிவு செயல்படுவதைக் காண்கின்றான ; 
தான் ஒரு கருவியாக ஒரு வாயிலாக ஆகுவதையும் அறிகிறான் . 
அதனால் அவன அச்சம் அடைவதில்லை . அவலமனத்தானாய் 
ஆகுவதும் இல்லை தனது அறிவுடன் செயல்படாதொழிவதில்லை . 
தான் தானாய் நின்றிருக்கும . தனனுள் அப்பூரணன் புகுந்து தனது 
அறிவினை விசாலமாக்கி , சிந்தையினைத் தூய்மையாக்கி அறிவாற்றலை 
மிருக்கும் அந்தப் பேரருளின திருவிளையாட்டினைக் கண்டு பேரினப 
மடைகிறான . பிறப்பின் பயனையும் அடைந்ததாகக் கருதுகிறான் . 

பண்டித வீரகவி அவர்கள் இந்த இன்பப் பேறினைப் பெற்றவர் 
என்பது அவர் படைத்திருக்கும் இந்த சிவதி புராணத்தின வழி தெளி 
வாகிறது . கரிமுகததோனை பிரசவிதத அன்னை , உததமி சம்புநதப் 
பொன் . புகழ்நீல வண்ணத்தவளாகிய அச சததியாகிய சிவதி தன்னைக் 
கவிதைகளால் பொற்காபபணிவிததுப் போற்றுமாறு வேண்டத தன் 
னுள் நின்று தன்னை மீட்டும அவள வேண்டுகோளுக்கிணங்க இச சிவதி 
புராணததையே பாடியுள்ளார் . பிரபஞ்சம் எல்லாமே பிரிவினறிப 
பின்னமறப் பூத்த அரவிந்த வாலை எனவும் உள்ளத்துச் சுருக்குகளை 


7 


எடுத்தொடுக்கும் உண்டை ஒளியாய் , தெள்ளத் தெளிந்த செந்தமிழ் 
தேனருவியாய் நிற்கும் புனிதபபெரும் பொருள் என்றும் தன்னைக் 
காட்டிக்கொண்டு , தனது புராணத்தை ஓதுமாறு கவிஞனைத் தூண்டு 
கிறாள் . அவரும் பாடுகிறார் . இச் சிவதிப்புராணத்தின் உட்கிடக்கை 
ஓர் உயிரினைப் புனிதச செம்பொருள அனுபவம் - இறையனுபவம் 
காலத்திலும் இடததிலும் நின்றியங்கி இச்சைவலத்தானாய்த தான் 
பெற்ற உடலின் வழி பற்பல வினைகளையாற்றி அதன்வழி இச் 
சித்ததைப் பெற்றுச் சிற்றின்பம் துய்க்கும் ஒரு கட்டுயிரின் இறை 
யனுபவம் . சிற்றின்பவேட்கையனாய் நிற்கும் கட்டுயிரின் உள்ளத்தில் 
புகுந்து பேரின்ப விளையாட்டினை நடத்தும் பரம்பொருளின அனுபவம் . 
ஏது திருட்டாந்தங்களால் உண்டோ இல்லையோ என்று பகுத்தறிந்து 
ஆயும் அந்தச் சிந்தனைப் போக்கினைக் கெடுத்து , இருக்கின்றேன் . 
ஏன் ஐயம் என்று அறிவினுட்புகுந்து ஆட்டுகின்ற ஆற்றல்சால் 
பெரும்பொருளின் அழகு அனுபவம் . இதை எவ்வாறு ஆய்வது ? 

அறிவினுடபடுபொருள் என்பதால் அதற்கு உருவுண்டு . 
ஆகவே தெரியவரும் இறைவடிவு எனன என்பதைத தேடலாம் ,. 

வருகின்ற உருவோடு விளங்குகின்ற பண்புகளும் உண்டு . 
புதியதாய் மலருகினற புனிதச செம்பொருளின் குணாதிசியங்களைக் 
குறித்து நாம் திறன் காணலாம் . 

ஆணவகனமமாயா மலங்களால் கட்டுண்ட ஓர் ஆன்மாவின் 
கலன் இப் பேரருள் விளங்குகினற பொழுது . புதியதோர் எழுசசியை 
அவ்வான்மா காண்கிறது . இறை பதிகினற பொழுது நிகழ்கின்ற 
இவ்வான்மா அனுபவமும் கவிதையில் இடம் பெற வாய்ப்புண்டு . 
ஆகவே இவ்வான்மா அனுபவமும் ஆய்வதற்குரிய இன்னுமோர் 
உறுப்பாய் அமைந்துவிடுகிறது . 

தெளிவாகின்ற இறைவடிவு . புதியதாய்க் காணவருகின்ற 
இறைகுணங்கள் . இறைபொருளின் நேர் அனுபவத்தால் அமைய 
வரும் ஆனமாவின் எழுச்சி என்ற நிலையின் இச சிவதி புராணத்தை 
இனி சற்று ஆய்வோம் . 

தெளிவாகின்ற இறைவடிவு தான என்ன ? தனக்கென்று ஓர் 
ருவமில்லா அவ்வருப சொருப செம்பொருள் அம்மையாக , தன்னைக் 


8 


காக , 


கவிஞனின் உள்ளத்தில் வெளிப்படுகிறது . எத்தன்மைய அம்மை 
யாக ? புவனேஸ்வரியாக . தயாபரையாக , கௌரீயாக . ஆரணங் 

பொன்னரசியாக , பூங்குழலாக . மாமுகில் வண்ணத்தவளாக , 
பொற்சிலம்பியாக , மூதாட்டியாக , பொற்சிலையாக , அங்கயற் 
கண்ணியாக , மீனாட்சியாக , விசாலாட்சியாக , காமாட்சியாக , பெருஞ் 
சுடராக , கொற்றவையாக , கோகிலா மாக , சுருக்கமாகப் பெண்மை 
எனப்படும் உட்பொருளின் வடி வெல்லாம் தன தாகக் கொண்டு அச் 
செம்பொருள் கவிஞனின் உள்ளத்தில் ஓர் உணர்ச்சிப் பொருளா 
கிறது . ஓர் உணர்வுப் பொருளாகிறது . வடிவில்லா வொன்று 
அறிவினைத் தாக்காது : உணர்ச்சியை ஊட்டாது உணர்வினை 
விளக்காது . தனக்கென்று வடிவில்லா அச் செம்பொருளை , ஆற்றல் 
ஊற்றை அறிவுக்கண் கொண்டு காணுங்கால் யாதோ ஒரு வடிவுடன் 
தான் அதனைக் காண ஒல்லும் . இதனால் இவ் வடிவங்கள் அனைத்தும் 
பொய்யென்றும் ஆகாது . தாயாம் பண்பு எல்லா உயிர்வர்க்கங் 
களிடமும் புதைந்து கிடக்கிறது . சிறிது சிறிதாக வெளிப்படுகிறது . 
இல்லாது தோன்றாது . ஆகவே தோன்றுகின்ற பெண்மையும் 
உள்பொருளே . 

கவிஞனின் உள்ளத்தின் அச் செம்பொருள் பெண்மையின் பல் 
வேறு உருவிலே ஏன் வர வேண்டும் ? வெற்றொளிப் பிழம்பாகவே 
அறிவினுள் நின்று ஏன் உள்ளத்தின் சுருக்குகளை எடுத்தெரிக்கக் 
கூடாது ? 

கவிஞன் ஒரு மானிடயோனி . மலைந்த ஆன்மா . அவன் அனுப 
வத்தில் அகப்பட்ட பொருளின் வழியே தன்னை உணர்த்தினால்தானே , 
அவன் அறிவில் அது விளங்கும் ? இது பொருந்துவதேனும் எத் 
தனையோ அனுபவப் பொருட்கள் இருக்க ஏன் இந்தப் பெண்மையின் 
பல வடிவுகள் ? 

உள்ளத்தில் மலருகின்ற அச் செம்பொருளின் வடிவுதான் 
காட்டுகின்ற நித்தியப் பண்புகள் உணர்த்துகின்றமைக்கு ஒத்துவரு 
வடிவுகளாக அமைய வேண்டும் . தன்னை உணர்த்துகின்ற பொழுது 
தான் இத்தன்மைய பொருள் என்றே உணர்த்துகின்றமையால் , 
அதற்குப் பொருந்தி வரும் - ஆன்ம அனுபவ வடிவுகளாகவே அச் 
செம்பொருள் தோன்றுகிறது . 


9 


இத்தன்மைய பெண்மையின் பல்வேறு வடிவுகளிலே உணர்த்தப் 
படும் நித்தியப் பண்பு நலன்கள் தாம் . குணாதிசயங்கள்தாம் எவை ? 


புவனங்கள் ஈன்றதால் புவனேஸ்வரி ; 
தெய்வத்தவனத்தை வூட்டுவதால் தயாபரை ; 
பரம்பொருளை ஆடவைத்துத் தில்லையிலே 
அன்பு செய்யுமாறு தூண்டுவதால் ஆரணங்கு ; 
கண்கண்ட தெய்வம் எனக் கதறி அழு அன்பர்களின் 
புண்கொண்ட வாழ்வினைப் பொடியாக்குவதால் பொன்னரசி ; 
பாவத்திற்கும் அஞ்சாத பாதகர்களின் உள்ளத்தையும் 
நேசித்துத் தன்வயப்படுத்துவதால் அவள் நிறைகருணைப் 
பற்பல முட்டுப்பாடுகளை ஓடிவந்து 

( பூங்குழலி ; 
உடன் அகற்றுவதால் அவளோர் மூதாட்டி ; 
கல்லும் பனிப்பக் கருணை பொழிகின்றதால் கற்பகம் ; 
பிரபஞ்சம் எல்லாம் சமதர்ம ஆணைசெய்து 
அன்பு மிகுப்பதால் பெருங்கருணைப் பேராறு ; 
கோழைகளாய் ஆகிப் பண்டைய வீரமும் கெட்டுத் 
தன்மானம் ஒரு சிறிதுமில்லாது ஏழைகளை மயக்கி 
ஏய்க்கும் எத்தர்களைப் பந்தாடிச் சாடுவதால் கொற்றவை ; 
சுய நலமே மிகுந்து எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் 
என்ற எண்ணம் ஓர்சிறிதும் இல்லாதோர் உள்ளத்தில் 
அமைதியைத் தரும் தண்ணுருவை ஒழித்து வைப்பதால் 

[ கோகிலம் ; " 


இந்த இருப்பிற்கு இந்த அவத்தைபேதததிற்குக் காரணமாக ஒரே 
செம்பொருளே அமைகிறது என்றும் நாம் கொள்ளலாம் . 


பொய்யகற்றி மெய்காண எல்லார் உயிர்களையும் அவர்களது 
பக்குவத்திற்கேற்ப இச்சாஞானங் கிரியாதிகளைக் கொடுத்து வழி 
நடத்திச் செல்வது பரம்பொருளின செய்தி என்பது சைவம் கண்ட 
பழையவுண்மை . இந்தப் பழையவுண்மை புத்தொளி பெற்றுப் புதிய 
தோர் தெளிவுடன் இங்கு பிரகாசிககின்றது . 


அப் பரம்பொருள் கருணைத்தாய் , தயாபரை , கய்வரையும் 
நேசித்துக் கவரும் கன்னி , தங்க மனம் அளிக்கும் தண்ணிலவு . 


10 


உண்மை பழைய உண்மை . ஆனால் இந்தப் பழைய கருணை 
வடிவே பிரபஞ்சம் எல்லாம் சமதர்ம ஆணை செய்யும் கருணைப் 
பேறாகத் தனனுயிரை ஏழைகளுக்கு அர்ப்பணிக்கும் வீரத தியாகத்தை 
வல்லபத்தைத் தீரத்தை ஈயும் தயாநிதியாக மன்னுயிரைப் பேணும் 
பொன் மண்ணாதி யாவற்றையும் ஏமம் உறுகவென எல்லாருக்கும் 
ஈயுமாறு நல்லறம நவின்றும் செந்திருவாகப் புதிய புதிய வடிவுகளை 
எல்லாம் எடுக்கின்றது என்பதை இப் புராணததின் வாயிலாக அறி 
கிறோம் . 

ஏன் இந்தப் பழையவடிவின் புதுமைப் பொலிவுகள் ? தெய்வத் 
திருவருளின் ஓரியல்பினை நாம் இங்கு நினைவு கூர்தல் வேண்டும் . 
தாழ்ந்து கீழே செல்லுமபோது நாம் உயர்ந்து ஒழுகுவதற்கு ஊக்கம் 
காட்டும் . உயர்ந்து செல்லும்பொழுது இனனும் உயருகவென 
உதவிக்கரம் நீட்டும் . சமதர்ம ஆணைத்தாயாக ஏன இன்று அவள் 
தோன்றுகிறாள் ? வீரத் தியாகத்தைச் செய்யத் தூண்டுவோளாக ஏன் 
அவள் இன்று ? இருக்கின்ற செல்வத்தை வாரி வழங்குங்கள் என்று 
அறிவினுள் ஆளும் புதிய கருணைப்பொலிவு ஏன் ? இன்றைய 
தமிழர்களை நினைத்தால் இந்தப் புதிய வடிவுகள் ஒரு சில தமிழ் 
நெஞ்சங்களில் தோன்றுவதன் காரணம் எளிதில் கிடைக்கும் . 

விருந்தினர் இல்லையே என்று வருந்திய நிலைபோய் இரப் 
போர்க்கு இல்லையென்று சொல்வதற்கும் நாணிக் காதலியைவிட்டு 
நீங்கிக் காடுகள் பல கடந்து மொழி பெயர் தேயமெல்லாம் சென்று 
பொருள் சேர்த்த அந்தத் திடமான மனம் போய் இரப்பதே . இரந்து 
பிழைப்பதே தொழிலாக கொண்டுள்ள இனறைய தமிழர்களின் 
அவலவுள்ள ததை நினைததால் , 


E 


ஒரு பெண்ணை வீட்டிலே அடைத்து வைத்தால் அவளது 
அறிவு வளர்ச்சி தடைபடும் என்று எண்ணித் தனமுயற்சியைத் 
தன்னம்பிககையைப் பாலுடன் இளம்பால கல்வியுடன் புகட்டிய அச் 
செம்மாந்த நிலைபோய் , உள்ளத்தின அடிததளத்திலேயும் ஒருவனைக் 
கொழததடிமையாக ஆக்கும் . தன்முயற்சியை முளையிலேயே கிள்ளி 
யெறியும் புன்மைச் சமுதாயமாகத தமிழ்ச் சமுதாயம் இருக்கின்ற 
நிலையைக் கண்டால் , 


11 


ஒரு புலி தங்குகின்ற கல்லணை போல் என் வயிறு என் மகனைக் 
காணவேண்டுமெனில் ஒருவேளை போர்க்களத்தில் கூடும் என்று 
வீரம் பேசிய மானத்தாய்கள் எங்கோ பட்டு , கோழைத்தனத்தோடு 
வளரும் கும்பிடுவாதிகளாகக் குழந்தைகளை வளர்க்கும் ஈனத்தாய்கள் 
மலிந்து கிடக்கும் இன்றைய தமிழ்ச் சமுதாயத்தை நினைத்தால் , 

நெஞ்சிலே உறுதி இல்லாமையால் அறம் எது , மறம் எது 
என்று சிந்தித்துச் செயல்படுவதையே மறந்து . சாதிகள் , அரசியற் 
கட்சிகள் , சமயக்குழாங்கள் என்ற போர்வைகளில் ஒளிந்து கொண்டு 
கண்களை உருட்டுகின்ற பேதமை நிறைந்த தமிழ்ச் சமுதாயத்தைக் 
கண்டால் , 


அந்தக் கருணைத்தாய் இத்தகைய புதுவடிவங்களை எடுப்பதன் 
காரணம் தெற்றென விளங்கும் . இவ்வாறு புதுமைப்பூச்சுடன் பூத்த 
இறை வடிவங்கள் , கவிஞனின் உள்ளத்தின் எத்தகைய ஆன்ம 
அனுபவங்களாக விளைந்தன ? இறைவடிவு தன்னை ஆட்கொண்டும் 
தான் தானாகவே நின்று அந்த இறைவடிவினை அனுபவித்த கவிஞ 
னின் உளப்போக்குதான் என்ன ? 

அன்னை அனுபவிக்கும் ஆர்வத்தால் , தப்பாத ஆன்மை 
விடுதலையாம் அத்துவித இன்பமாக என்றும் ஆராத பேரின்பமாக 
அந்த அனுபவமும் கவிஞனுக்கு அமைந்துவிடுகிறது . இங்கு 
அத்துவித இன்பம் என்பது ஒருமையின்பம் - இறைவனுடன் பிரிவற 
ஒருங்கியைந்து ஒன்றாக நிற்கும் நிலைமை ஆன்மா என்னும் தனிப் 
பொருள் அழிந்து பரப்பிரமமாக நிற்கும் நிலைமையல்ல - மாயாவாத 
வேதாந்த அத்துவிதம் அல்ல இங்கு பேசப்படுவது . அந்த ஒருமை நிலை 
யிலும் தான் அழியாது இறைவனை ஒரு வகையில் அனுபவித்து நிற் 
கும் சித்தாந்த முத்தி நிலையே இங்கு நவிலப்படும் அத்துவிதம் . 

இந்த அத்துவிதக் கருத்துகளை இரண்டு வகையாகப் பிரிக்க 
லாம் ஒன்று பொருளத்துவிதம் . ஒரே பொருளிலிருந்தே சித்து 
அசித்து ஈஸ்வரன் போன்றே அனைத்துப் பொருட்களும் பின்னமாகித் 
தோன்றியவை ; இந்தப் பின்னநிலை கடந்து ஆன்மாவும் அம் மூலப் 
பொருளும் உண்மையில் ஒன்றோ என அறிதலே முத்தி என்பது 
ஒருவகைய பொருளத்துவிதம் . திருமாலிய சமயத்தின் மையக் 


12 


கருத்தாக இது விளங்குகிறது எனக் கொள்ளலாம் . இன்னொரு 
வகையது , ஒரு வெள்ளைக் காகிதம் எவ்வாறு அதன்மேல் விழும் 
வர்ணங்களுக்கொப்பப் பற்பல வண்ணமுடைதது என்று ( பிழையாக ) 
உணரப்படுகிறதோ அவ்வாறே பரப்பிரமமாகிய ஒரே பொருள் , 
ஒருவித மாயா சக்தியால் , அது விது என்றும் அத்தனமையது இத் 
தனமையது என்றும் பலவகையில் விகற்பிதது அறியப்படுகிறது . 
இந்த மாயாசக்தியின்வழி அறிதலை நீக்கி நின்றால் இந்த வேறு 
பாடுகள் எல்லாம் பொய்யென்றாகி உண்மையில் பரபபிரமம் ஒன்றே 
உண்மைப் பொருள் என்று அறியவரும் . இவ்வாறு அறிவு நிற்கும் 
நிலையே அத்துவிதம் ; அதுவே பரமமுத்தி என்று கூறுவது பிறிதொரு 
வகைய பொருளத்துவிதம் . இதுவே மாயாவாத அத்துவிதம் . 

இத்தகைய பொருளத்துவிதங்களுக்கு வேறதாக இருப்பது 
அறிவத்துவிதம் . இங்கு இரண்டு உயிர்கள் காதலால் கட்டுண்டு 
மனம் முற்றிலும் ஒத்து வாழும் தம்பதிகளைப் போன்று ஈருயிர்கள் 
ஒன்றித்து ஒருமையுடன நிற்றல் . அவனது எண்ணமே அவள் 
எண்ணம் ; அவன் சிந்தையே அவள் சிந்தை : அவன் செயலே 
அவள் செயல் என்றவாறு அவள் அவனுடன் ஒன்றாகி ஒருங்கியந்து 
நிற்றல் . தாசமார்க்கம் , சகமார்க்கம் , புதரமார்ககம் என்பவை 
யெல்லாம் இம் முடி நிலைக்கு முற்பட்ட நிலையிலிருந்து கொண்டு , 
அம் முடி நிலைக்குச் செல்லுகின்ற பொழுது பின்பற்றிவரும் பாதை 
கணிப்புகள் . 

இந்த அறிவத்துவிதத்தில் உண்மையான பொருள்கள் திடீ 
ரெனப் பொய்யாகாது . உண்மையானது யாண்டும் உண்மையான 
தாகவே நிற்கும் மேலும் முததிநிலையில் ஒன்றழிந்து பிறிதொன்றாகி 
இல்லாது போகும் என்ற கருத்திற்கும் இடமில்லை . ஆன்மாவும் 
உண்டு , பரம்பொருளும் உண்டு ஆன்மா தன கட்டுகளை நீக்கி , தான் 
தனது எனும அறிவு இனறி இறைவனுடன் ஒருமையுடன் நிற்கும் . 
ஆகவே இறைபபொருளை அனுபவிக்கும் அவ்வனுபவமும் ஆங்குண்டு . 
அவ்வாறு அனுபவிததுக் கொண்டிருக்கும் பொழுது இறைவனாகவே 
நிற்கும் எனபதால் அதன மொழி மௌன மொழியாகவே யிருக்கும் . 
ஆனால் அந்நிலையிலிருந்து நீங்கி அவ்வனுபவததை , நினைவு 
கூர்கையில் அது பேரின்ப தூயநிலையாக மொழியாககப்படுகிறது . 


13 


கவிஞர் வீரகவி அவர்கள் வர்ணிக்கும் அத்துவிதப் பேரின்பம் , 
அறிவத்துவிதப் பேரின்பம் . தான் அழியாது நின்று அடைந்த 
இறையொருமை அனுபவம் . 

ஆனால் இந்த ஒருமைப்பேரின்பம் ஏன் தப்பாத ஆன்ம விடுதலை 
யாக உணரப்படுகிறது ? இந்த ஒருமையின்பம் அடையாத முன் 
இந்த ஆன்ம விடுதலையுணர்வு இல்லை : இந்த ஒருமையுடன் நிற் 
காத திலையிலும் இவ்வுணர்வு இல்லை ஆக இறைவனுடன் முற்றி 
லும் ஒடுங்காமுன் , ஆமை விடுதலையடையாத சிறைப்பட்ட ஆன் 
மாகவே உயிர் நின்றிலங்குகிறது என நாம் முடிக்கவேண்டும் . இந்த 
விடுதலையுணர்வு இறையனுபவத்தில் தோன்றியும் பிரிந்து நிற்கும் 
பொழுது இல்லாதும் நிற்கிறது . 

முடிவான பேரின்பமயமான அறிவத்துவிதத்தில் அந்தப் பேரின்ப 
உணர்விற்கு நேரான காரணமாக இந்தக் கட்டு நீக்கம் ஆன்மா 
விடுதலை அமைகிறது என்றும் நாம் கருதலாம் . இறைப்பொருளை 
நேராகக் கண்ட அந்த அனுபவம் ஒருவனைப் பாதிக்காது , அவனது 
அறிவினை யாதாவதொரு வகையில் திருத்தியமைக்காது . மாற்றாது 
விடாது . செவ்வெரியில் விழுந்த பொனனும் புத்தொளி பெறுமா 
போல் அந்த ஆன்மாவின் அறிவும புதுவிளக்கம் பெறுகிறது . 

இந்தப் புதுவிளக்கம் பெற்ற அறிவின்வழி இந்த உலகினை 
மீண்டும் காணுகையில் காண்கின்ற உலகம் இருக்க , காணுகின்ற 
கோணத்தில் ஆழ்ந்த மாற்றம் உரிததாகிறது . 


“ இந்த உலகம் அது விது என்னும் உயர்திணை அஃறிணைப் 
பொருட்களாய் இருப்பது உண்மையே ; இன்னும் தெரித்தி , 
வீண்மீன்களென . வெண் திங்களென பன்னிற விண்வெளியென 
தென்றெலென இருப்பதும் உண்மையே , 
ஊற்றுகளென ஜீவநதிகளென ஆங்கே வளரும் . 
செடிகொடிகளென மரங்களென ஆங்கேபூக்கும் 

மலர்களென இருப்பதும் உண்மையே . 
என்று இந்த உலகம் உண்மைப் பொருளாக மீண்டும் பிறிதொரு 
வகையில் உணரப்படுகிறது . விடுதலைக்கு முன் இந்த உலகம் 


14 


உண்மையா பொய்யா என்ற கேள்விக்கு இல்லாமலேயே ஆன்மா 
வாழ்ந்து நின்றது . இறையனுபவத்தால அப்பால் நிலைக்கும் சென்று 
திருமபிய ஆனமா மீண்டும் இந்த உலகம் பொய்யல்ல மெய்யே 
எனறு உணருகிறது . இந்த உலகம் இருக்க வேண்டியதற்கு ஒரு 
கட்டாயம் இல்லை ஆனால் இருக்கிறது . இதை அந்தப் பரம்பொருள் 
அனுபவம் அமைந்த கவிஞன நன்றாகவே காண்கிறான் . 

ஆனால் இந்த உலகம் உண்மை என்பதை மட்டிலும் அல்ல , 
இன்னொன்றையும் காண்கின்றான . என்ன அது ? 

அந்தப் பேரழகான வான்வெளியில் அந்திக்கதிரோன் அழ 
கொழுகும் மேனியிலே எண்ணற்ற பூக்களிலே ஏகாந்த மூலையிலே 
விண்மீன சிமிட்டினிலே அந்த இறைபொருளையும் உடன கண்டு . 
அந்தக் காட்சியால் ஜீவ ஊற்று திறக்குதம்மா என்று தனது அறி 
வாற்றலின புது வேகத்தின் காரணததையும காண்கின்றான் . 

நிட்களமாகிய அதே பொருள் சகளமாகி நிற்பதையும் காண் 
கிறான் . கண்டு தனது அறிவின் புதுத திறத்தின் காரணத்தையும் 
அறிகிறான் . அறிந்து , 

எங்கெல்லாம் பேரழகின் நர்த்தனங்கள் அங்கெல்லாம் 
எங்கெல்லாம் பேராற்றல் வீச்சுக்கள் அங்கெல்லாம் 

நீயேயென நானறிந்து புஷ்பம் சொரிந்திடுவேன் 
என்கின்றார் . 

முதற்கூறியவை எல்லாம் அழகான எழிலான இன்பத்திருக் 
காட்சிகள் . உலகம் என்பது அத தனமைய காட்சிகளை மட்டிலும் 
உடைத்தது அல்ல . நடைசோரும் திக்கற்ற ஏழைகள் . அவர் 
களின் தென்பற்ற கண்ணீரில் தீராத வேதனைகளால் தீயுமிழும் 
நெட்டுயிர்ப்பும் ஆங்கு உண்டு ; அதுவும் உண்மையே , பொய்யல்ல . 
இங்கு அந்த சிவதி என்னவானாள ? இன்ப எழிலில் காட்சிகளில் 
காணவந்த அவ்வன்மை துன்பச சுமைவதி காட்சிகளில் எங்கே ? 

இத் தன்மைய கவிஞனின் கண்ணுக்கு அப் பரம்பொருள் 
தென்படவில்லை : அங்கு அஃது இல்லை என்ற - கருத்தன்று - அத் 


15 


அனனையுனைக் 


என் 


என் 


தன்மையைச் சுமைக்காட்சிகளில் இமையா தொழிகின்றான் . இந்த 
அவலக் காட்சிகள் இறைவியை நினைக்குமாறு தூண்டவில்லை : 
துன்பததில் கவிஞனை ஆழ்ததிய பேரின் பவுணர்வு 

பேரின்பவுணர்வு இம்மியும் 
தோன்றாதவாறு அதனைப் போக்குகிறது . இந்நிலையைத்தான் 
காணாது 

ஆவி உறைந்திடுமே 
று 
கூறுகின்றான , வேதனை தாங்காது ஒருவகையில் வெகுண்டும் 
கேட்டும் விடுகிறோம் : பாரப்பழு வான வாழ்ககையினர்க்கு உன்ன 
ருளை வாரி வழங்கிடின் வான் கருணை வற்றிடுமோ எனறு . 

இந்தக் கேள்வியும் ஒரு விளக்கததைத் தந்துவிடுகிறது . நிட் 
ளமாகிய அப்பொருள சகளமாகி எங்கும் பிரிவற நிற்கிறது . 
ஆனால் அதன் அருட்கருணை யாண்டும் எபபொருளிடத்தும் ஒரே 
சீராக இருப்பதில்லை அருட்கருணை நன்றாய்ப பதிந்த விடங்கள் 
இன்ப எழில் காடசிகளுக்கு இலக்கு , அருட்கருணை குனறிய நிலை 
யில் விளங்குபவை அவலக்காட்சிகள் , அழுககுக்காட்சிகள் , துனபக் 
காட்சிகள் , வேதனைக்காட்சிகள் என்பன போனறவற்றிற்கு இலககு . 
இத் துனபமயமான இலக்குகளையும் இந்த உலகத்தில் ஏன் உண்மைப் 
பொருளாய் வைததிருக்கின்றாய் எனறு அதன காரணத்தைப் 
புரியாது ஒரு விந்தையுணர்வுடன் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் . 

இனி , கேள்விகளும் உண்மையில் கேளவியாக அமைந்துவிடு 
வதில்லை , வினாககளும செப்பாக ஆகும் இடமுண்டு என்று தொல் 
காபபியர் அன்றே கூறியிருக்கிறார் : ஆனால் இங்கு இந்தக் கேள்வி 
உண்மையில் ஒரு வேண்டுகோளாக - விண்ணப்பமாக அமைந்து 
விடுகிறது . அபிராமி போற்றி அரனவளே போற்றி இதயமாகிய 
கமலத்துள் இன்ப நடம் புரியும் இமயச சிவமகளே எந்தாயே 
போற்றி என்றெல்லாம் அப் பரமபொருளைப் போற்றி விட்டு கேதார 
கௌரீ ! உன் பாதார விந்தங்கள் வாழ்க , வளரொளியாய் வாழ்க 
வென்று மானுடனாகிய கவிஞர் அப் பரம்பொருளின் உள்ளத்தைக் 
குளிரவைக்குமாறு போல் மொழியாற்றி . 

“ அழகுத் திருக்கோலம் அன்பு அருட்சீலம் 
பழகும் அருட்பார்வை பால் பொசியும் மேற்பார்வை 
வேண்டுவோர் வேண்டுவன ஈயும் பெருங்கருணை 


16 


தூண்டுவார் உள்ளத்தே தோன்றும் ஒளிப்பிழம்பு 
வாழ்க என வாழ்த்தும் வல்லாளர் எல்லோரும் 
ஆழ்வர் அருட்சிவதி ஆனந்த வெள்ளத்தே 
சூழ்வர் இதய சுகம் . " 

தமது விண்ணப்பத்தை வெளியிடுகின்றார் . 
அவள் அருட்பெருங்கருணையில் ஆழ்ந்து அதன்வழி இதய சுருக்கு 
களைக் கெடுதது இதய சுகம் அடைந்து இன்பவுணர்வுகள் தோன்றி 
விடும் எழிலார்ந்த இலக்குகளாக ஆகவேண்டும் என்று உள்ளார்ந்த 
ஆசையை வெளியிடுகின்றார் . 


என்று 


எல்லாரும் 


இச சிவதி புராணம் . இவ்வாறு நாம் நுணுகி நுழைந்து காணும் 
பொழுது மெதுவாக மலர்ந்து வரும் புதிய சமய சிந்தனைகளை ஓரளவு 
கோடிட்டுக காண்பிக்கிறது காலத்திற்கேற்ற வகையில் பன்னூறு 
ஆண்டுகளாகச சைவ இலக்கியங்கள் தோனறியுள்ளன. அந்த 
வகையில் புதியதோர் ஆழத்துடன உணர்வுடன் இருபதாம் 
நூற்றாண்டு சைவ சமய இலககியங்களில் ஒன்றாக இஃது அமைந் 
துள்ளது என்று அடியேன கருதுகின்றேன . 

நேரிய இறையனுபவம கண்ட பண்டித வீரகவி அவர் கடகு என 
உளமார்நத வாழ்ததுகளைக் கூறுவதைவிட வேறென்ன முடியும் ? 


வாழக அவர் திருததொண்டு ! 


-- டாக்டர் . கே . லோகநாதன் 
செயின்ஸ் பல்கலைக்கழகம் , 

பினாங்கு , மலேசியா 


- 


சிவதிபுராணம் ........ 


" அன்னையின் அருள் நலம் வேட்கும் ஓர் ஆன்மாவின் 
குரல் . " 


- ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி முத்துக்குமாரசாமித் 
தம்பிரான் சுவாமிகள் , திருப்பனந்தாள் . 


" திரட்டுப்பால்போல் அளவில் சிறியதாய் , மகிமையில் 
பெரியதாய் விளங்குகின்றது ..! 

-திருமுருக கிருபானந்த வாரியார் , சென்னை . 


" May Pandithar Veeragathy s offering to the Divine 
Mother evoke Her Grace to bless the world with 
Peace and Prosperity and Spiritual." 

--Dr . V. A. Devasendipathy , Madras. 


“ இந்த இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த சமய இலக் 
கியப் படைப்புகளில் இது மிகச் சிறந்ததென அறிஞர்கள் 
போற்றுவது திண்ணம் . " 

இரா . முத்துக்குமாரசாமி , எம் . ஏ . , பி . லிப் .. 
நூலகர் , மறைமலையடிகள் நூலகம் , சென்னை . 


காலத்திற்கேற்ற வகையில் பன்னூறு ஆண்டுகளாகச் 
சைவ இலக்கியங்கள் தோன்றியுள்ளன . அந்த வகையில் 
புதியதோர் ஆழத்துடன் உணர்வுடன் இருபதாம் 
நூற்றாண்டு சைவசமய இலக்கியங்களில் ஒன்றாக இஃது 
அமைந்துள்ளது என்று அடியேன் கருதுகின்றேன் . " 

-டாக்டர் கே , லோகாாதன் , 
செயின்ஸ் பல்கலைக் கழகம் , பினாங்கு , மலேசியா . 


ATTI 


விலை ரூ . 2 - 25 


சா 


அப்பர் அச்சகம் , சென்னை -600108 . 


